APRIL/MAY 202 
CTA52/BTA52 — இலக்கணம்‌ 5 - (அகம்‌) 


Time : Three hours Maximum : 75 marks 


10. 


பகுதி அ — (10 2=20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 
பொருந்தா காமத்தை உணர்த்தும்‌ திணை எது? 


பாலைத்‌ திணைக்குரிய கருப்பொருள்கள்‌ இரண்டனைக்‌ 
குறிப்பிடுக. 


எண்வகை மணங்கள்‌ யாவை? 

பாங்கி மதிஉடன்பாட்டின்‌ வகைகள்‌ யாவை? 
ஒருசார்‌ பகற்குறி - விளக்கம்‌ தருக. 

வரைவு கடாதல்‌ என்றால்‌ என்ன? 

வரைவு மலிதல்‌ என்றால்‌ என்ன? 


மீட்சி என்றால்‌ என்ன? அதன்‌ வகைகளுள்‌ 
இரண்டனைக்‌ குறிப்பிடுக. 


கற்பின்‌ இலக்கணம்‌ யாது? 


அப்பால்‌ ஆறிரண்டு அகப்பாட்டு உறுப்புகளுள்‌ 
இரண்டனை எழுதுக. 


4604 


11 


12. 


18. 


14. 


15. 


பகுதி ஆ — (5 5 ௪ 25 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


(அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ) 


குறிஞ்சித்திணைக்குரிய கருப்பொருள்கள்‌ 
யாவை? 


(அல்லது) 
ஊடலைத்‌ தணிக்கும்‌ வாயில்கள்‌ யாவர்‌? 
கைக்கிளையின்‌ பாகுபாடு யாவை? அவற்றை 
விளக்குக. 

(அல்லது) 
மடல்‌ கூற்றும்‌ மடல்‌ விலக்கும்‌ பற்றி 
நம்பியகப்பொருள்‌ கூறுவன யாவை? 
பகற்குறியின்‌ வகை வரிகளை எழுதுக. 

(அல்லது) 
ஒருவழித்‌ தணத்தலின்‌ வகைகள்‌ யாவை? 
தலைவி அறத்தொடு நிற்றலுக்குரிய கிளவிகளைத்‌ 
தொகுத்தெழுதுக. 

(அல்லது) 
மனைமருட்சி என்றால்‌ என்ன? விளக்குக. 


செவ்வணி, வெள்ளணி - விளக்குக. 


(அல்லது) 
ஓதல்‌ முதலாகிய ஐவகைப்‌ பிரிவுக்குரிய' 
கிளவிகளை விளக்குக. 
2 4604 


16. 


LT: 


18. 


19. 


20. 


பகுதி இ = (3 ௬ 10 = 30 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடைய்ளிக்க. 
பாங்கி அறத்தொடு நிற்றலை விளக்குக. 
களவிற்குரிய கிளவித்‌ தொகை பற்றி விவரிக்க. 
இரவுக்குறியின்‌ வகை, விரிகளை விளக்கி எழுதுக. 
உடன்போக்கிடையீட்டின்‌ வகை, விரி பற்றி விவரிக்க. 


ஊடலின்‌ வகைகளைத்‌ தொகுத்தெழுதுக. 


3 4604 


